GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMT 


ENTO 


ERNMES 


REL 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


3 


RUTHAL 


ALONE TE 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 6 ] 


CHENNAI, WEDNESDAY , FEBRUARY 12 , 2014 

Thai 30 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 

UNIVERSITY AUTHORITIES 

தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 
தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 21 (பி ) வகுப்பு -||- பிற உறுப்பினர்கள் 
விதி | இன்கீழ் ஆட்சிக்குழுவிற்குப் பேரவைத் தொகுதியினின்று தேர்தல் 
அறிவிப்பு பற்றிய அறிவிக்கை . 


DTP _ VI- 3 (b ) (6 ) 


[ 5 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS ETC . 

GENERAL NOTIFICATIONS 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 


தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 21(பி ) வகுப்பு - ||- பிற உறுப்பினர்கள் விதி | இன்கீழ் 
ஆட்சிக்குழுவிற்குப் பேரவைத் தொகுதியினின்று தேர்தல் அறிவிப்பு பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . எண் 


0652 / 5 /2014 ) 


No. VI- 3(b )/2/ 2014 . 


தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 21(பி ) வகுப்பு II - பிற உறுப்பினர்கள் விதி I - இன் வரையறைக்குட்பட்டுத் தமிழ்ப் 
பல்கலைக்கழகப் பேரவை உறுப்பினர்கள் அலுவல்வழி உறுப்பினரல்லாத இருவரை தமிழ்ப் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக 
மூன்று ஆண்டுகள் அல்லது பேரவையில் அவர்களின் பதவிக்காலம் இவற்றில் எது முந்தியதோ அதுவரை பணியாற்றுவதற்காகத் 
தேர்ந்தெடுக்க வேண்டும் . தேவையானால் இது குறித்து இரகசிய வாக்குப்பதிவு பேரவைக் கூடும் நாளில் நடைபெறும் . 


பேரவை உறுப்பினர் எவரும் அலுவல்வழி உறுப்பினர் அல்லாதவரை வேட்பாளராக நியமனம் செய்யலாம் . ஒவ்வொரு வேட்பு 
மனுவும் அதற்குரிய படிவத்தில் எழுத்து மூலமாக ஒரு தேர்வாளரால் முன்மொழியப்பட்டு மற்றொரு தேர்வாளரால் வழிமொழியப்பட்டிருக்க 
வேண்டும் . ஒவ்வொரு வேட்பு மனுவுடனும் ஆட்சிக்குழுவில் தான் ஏற்கனவே உறுப்பினர் இல்லை என்றும் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 
ஆட்சிக்குழுவில் பணியாற்ற இசைவதாகவும் உறுதிமொழிப் படிவத்தை நிறைவு செய்து வேட்பாளர் கையொப்பமிட்டு இனைத்தனுப்ப 
வேண்டும் . 


இத் தேர்தலில் இரு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட வேண்டியுள்ளதால் ஒரு தேர்வாளர் இருவருக்கு மட்டுமே முன்மொழிபவராக 
அல்லது வழிமொழிபவராக இருக்க இயலும் . 


ஒவ்வொரு வேட்பு மனுவும் ஓர் உறையிலிடப்பட்டு அதன்மேல் " ஆட்சிக்குழுவிற்குப் பேரவைத் தொகுதியிலிருந்து வேட்பாளர் 
நியமனம் " என்று எழுதப்பட்டு ஒப்புகைச் சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலில் , " பதிவாளர் மற்றும் தேர்தல் அலுவலர் , தமிழ்ப் 
பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் - 613 010 " என்னும் முகவரிக்கு 06 - 03 - 2014 பிற்பகல் 4. 00 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பவேண்டும் . 
வேட்பு மனுக்களை அலுவலக நேரத்தில் தேர்தல் அலுவலரான இப்பல்கலைக்கழகப் பதிவாளர் அவர்களிடம் நேரடியாகவோ நபர் 
மூலமாகவோ மேலே குறித்த காலத்திற்குள் கிடைக்குமாறு அனுப்பிவைக்கலாம் . 


மேலே கூறப்பட்டுள்ளபடி முறையாக அனுப்பப்படாத வேட்பு மனுக்கள் செல்லுடமையற்றவை எனச் சாற்றப்படும் . 


வேட்பு மனுக்கள் 06 - 03 - 2014 மாலை 5 .00 மணிக்குப் பல்கலைக்கழக அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்படும் . செல்லுடமையுள்ள 
வேட்பாளர் பட்டியல் அன்றைய நாளே வெளியிடப்படும் . 


எந்த வேட்பாளரும் தம் வேட்பு மனுவை எழுத்து மூலம் அறிவித்துத் திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் . இத்தகைய திரும்பப் பெறும் 
அறிவிப்பை 14 - 03 - 2014 பிற்பகல் 3 .00 மணிக்குள் கிடைக்குமாறு " பதிவாளர் மற்றும் தேர்தல் அலுவலர் , தமிழ்ப் பல்கலைக்கழகம் , 
தஞ்சாவூர் - 613 010 " என்ற முகவரிக்கு ஒப்புகைச்சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலிலோ , மேலே குறித்த நாள் மற்றும் நேரத்திற்குள் 
தேர்தல் அலுவலரிடம் நேரடியாகவோ ஆள் மூலமாகவோ சேர்ப்பிக்கலாம் . 


வேட்பு மனுக்களைத் திரும்பப் பெறுவதற்கான நேரம் முடிந்த பிறகு அன்றைய நாளே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் . 
இறுதி வேட்பாளர் எண்ணிக்கை நிரப்பப்பட வேண்டிய இடங்களைவிடக் கூடுதலாக இருந்தால் 28 - 03 - 2014 முற்பகல் 11. 00 மணி 
முதல் பிற்பகல் 04 . 00 மணி வரை மந்தண வாக்குப்பதிவு முறையில் தேர்தல் நடத்தப்படும் . 


தஞ்சாவூர் , 
2014 பிப்ரவரி 5 . 


முனைவர் சே . கணேஷ்ராம் , 

பதிவாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


